﻿142. மனிதர்களில் சில மதியீனர்கள், "ஏற்கெனவே (முஸ்லிம்கள் முன்னோக்கித் தொழுதுகொண்டு) இருந்த அவர்களது "கிப்லா"விலிருந்து (வேறு திசைக்கு) அவர்களைத் திருப்பியது எது?" என்று கேட்பார்கள். "கிழக்கும் மேற்கும் அல்லாஹ் வுக்கே உரியன. தான் நாடுபவரை அவன் நேர்வழியில் செலுத்துவான்" என்று (நபியே) கூறுவீராக!
143. இவ்வாறே உங்களை நாம் நடுநிலைச் சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்குச் சான்று பகர்வோராகவும், (நம் தூதர்) உங்களுக்குச் சான்று பகருபவராகவும் திகழ வேண்டும் என்பதே இதற்குக் காரணம். தம் குதிகால்கள் வழியாகத் திரும்பிச் செல்வோரிலிருந்து, இத்தூதரைப் பின்பற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காகவே, ஏற்கெனவே நீர் முன்னோக்கிய கிப்லாவை (தொழும் திசையாக) நாம் ஆக்கியிருந்தோம். அல்லாஹ்  யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கிறது. அல்லாஹ்  உங்கள் நம்பிக்கையைப் பாழ்படுத்தப்போவதில்லை. அல்லாஹ்  மனிதர்களிடம் அளப்பரிய கருணையாளனும் மிகுந்த பரிவுடையோனும் ஆவான்.
------------------------------------------------------------
முந்திய வசனத்தில் (142) இடம்பெற்றுள்ள "மதியீனர்கள்" எனும் சொல், அல்லாஹ் வுக்கு இணை கற்பித்த அரபு மக்களைக் குறிக்கிறது என ஸுஜாஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இது யூத மத குருமார்களைக் குறிக்கிறது என முஜாஹித் (ரஹ் ) அவர்களும், நயவஞ்சகர்களைக் குறிக்கிறது என சுத்தீ (ரஹ் ) அவர்களும் கூறியுள்ளனர். ஆனாலும், இந்த வசனம் மேற்கண்ட அனைவருக்குமே பொருந்தும். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
 
“கிப்லா" மாற்றம் 
-------------------------
பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நபி (ஸல்) அவர்கள் (ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸை முன்னோக்கிப் பதினாறு, அல்லது பதினேழு மாதங்கள் தொழுதார்கள். ஆயினும், தமது "கிப்லா" (மக்காவிலுள்ள) இறையில்லம் கஅபாவை நோக்கி இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது. (ஆகவே, கஅபாவை முன்னோக்கும்படி உத்தரவிட்டு 2:144ஆவது வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.)
உடனே அவர்கள் (கஅபாவை முன்னோக்கித்) தொழுதார்கள். (பதினாறு அல்லது பதினேழு மாதங்களுக்குப் பிறகு கஅபாவை முன்னோக்கி) அவர்கள் தொழுத முதல் தொழுகை அஸ்ர் தொழுகையாகும். அவர்களுடன் மக்கள் சிலரும் தொழுதனர்.
பிறகு அவர்களுடன் தொழுதவர்களில் ஒரு மனிதர் புறப்பட்டு (மற்றொரு) பள்ளிவாசலில் "ருகூஉ" (குனிதல்) நிலையில் இருந்தவர்களைக் கடந்துசென்றார். அப்போது அவர், "அல்லாஹ் வை முன்வைத்து நான் உறுதி கூறுகிறேன். (இப்போதுதான்) நான் நபி (ஸல்) அவர்களுடன் சேர்ந்து மக்கா(விலுள்ள கஅபா)வை முன்னோக்கித் தொழு(துவிட்டு வந்)தேன்" என்று சொன்னார். உடனே, அவர்கள் அனைவரும் அப்படியே (ருகூவிலிருந்தவாறே) ஒரு வட்டமடித்து கஅபாவை நோக்கித் திரும்பினார்கள்.
கஅபாவை நோக்கி "கிப்லா" மாற்றப்படுவதற்கு முன்னர் பழைய (பைத்துல் மக்திஸ்) கிப்லாவை முன்னோக்கித் தொழுதுகொண்டிருந்த சிலர் அறப்போரில் கொல்லப்பட்டு உயிரிழந்திருந்தனர். அவர்கள் விஷயத்தில் என்ன கூறுவதென்று எங்களுக்குத் தெரியவில்லை.
அப்போதுதான், "அல்லாஹ்  உங்கள் நம்பிக்கையைப் பாழ்படுத்தப் போவதில்லை. அல்லாஹ்  மனிதர்களிடம் அளப்பரிய கருணையாளனும் மிகுந்த பரிவுடையோனும் ஆவான்" என்ற (143ஆவது) வசனத்தொடரை அல்லாஹ்  அருளினான்.
இப்னு இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் பதிவு செய்துள்ள மற்றோர் அறிவிப்பில் பராஉ பின் ஆஸிப் (ரலி) அவர்கள் கூறியிருப்பதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கித் தொழுதுவந்தார்கள். அப்போதெல்லாம் (கிப்லா மாற்றம் குறித்த) அல்லாஹ் வின் உத்தரவை எதிர்பார்த்து வானத்தை அடிக்கடி பார்த்துவந்தார்கள்.
அப்போதுதான், "(நபியே!) உம்முடைய முகம் (அடிக்கடி) விண்ணை நோக்கித் திரும்புவதை நாம் காண்கிறோம். எனவே, நீர் விரும்புகிற கிப்லா வின்பக்கமே உம்மைத் திருப்புகிறோம். ஆகவே, உமது முகத்தை (கஅபா இருக்கும்) புனிதப் பள்ளியை நோக்கித் திருப்பிக்கொள்ளுங்கள்" (2:144) என்ற வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அப்போது முஸ்லிம்களில் சிலர், "கஅபாவை நோக்கி "கிப்லா" மாற்றம் செய்யப்படுவதற்குமுன் எங்களில் இறந்துபோனவர்களின் நிலையைப் பற்றியும், பைத்துல் மக்திஸை நோக்கி இதுவரை நாங்கள் நிறைவேற்றிய தொழுகைகளின் நிலையைப் பற்றியும் அறிய ஆசைப்படுகிறோம்" என்றனர்.
அப்போதுதான், "அல்லாஹ்  உங்கள் நம்பிக்கையைப் பாழ்படுத்தப் போவதில்லை" என்ற தொடர் அருளப்பெற்றது. அப்போது மனிதர்களில் சில மதியீனர்கள், அதாவது வேதக்காரர்கள், "ஏற்கெனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து (வேறு திசைக்கு) அவர்களைத் திருப்பியது எது?" என்று கேட்டனர். அப்போதுதான் இந்த வசனத்தை (142) அல்லாஹ்  அருளினான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (மக்காவிலிருந்து) மதீனாவுக்கு நாடு துறந்து வந்தபோது (தொழுகையில்) பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறு அவர்களுக்கு அல்லாஹ்  உத்தரவிட்டான். அதனால் யூதர்கள் மகிழ்ந்தனர். பத்துக்கும் அதிகமான மாதங்கள் நபி (ஸல்) அவர்கள் பைத்துல் மக்திஸை முன்னோக்கினார்கள்.
ஆயினும், இப்ராஹீம் (அலை) அவர்களின் "கிப்லா"(வாகிய கஅபா)வையே அவர்கள் விரும்பினார்கள். எனவே, (இது தொடர்பாக) அல்லாஹ் விடம் பிரார்த்தனை செய்துகொண்டும், (அல்லாஹ் வின் கட்டளையை எதிர்பார்த்து அடிக்கடி) வானத்தைப் பார்த்துக்கொண்டும் இருந்தார்கள்.
அப்போதுதான், "உங்கள் முகங்களை (கஅபாவாகிய) அதை நோக்கித் திருப்புங்கள்" எனும் தொடரை (2:144) அல்லாஹ்  அருளினான். இதனால் சந்தேகம் கொண்ட யூதர்கள், "(முஸ்லிம்களாகிய) அவர்களை, ஏற்கெனவே இருந்த அவர்களின் கிப்லாவிலிருந்து திருப்பியது எது?" என்று கூறலாயினர்.
அப்போது "கிழக்கும் மேற்கும் அல்லாஹ் வுக்கே உரியன. தான் நாடுபவரை அவன் நேர்வழியில் செலுத்துவான் என்று (நபியே) கூறுவீராக!" எனும் தொடரை (142) அல்லாஹ்  அருளினான்.

கஅபாவும் பைத்துல் மக்திஸும் 
-------------------------------------
கிப்லா மாற்றம் தொடர்பாக ஏராளமான நபிமொழிகள் வந்துள்ளன; அவற்றின் சாரமாவது: (தொழுகையில்) பைத்துல் மக்திஸிலுள்ள "குப்பத்துஸ் ஸக்ரா" பள்ளிவாசலை முன்னோக்குமாறு அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்குக் கட்டளையிடப்பட்டிருந்தது.
அவர்கள் மக்காவில் இருந்தவரை, பைத்துல் மக்திஸையும் கஅபாவையும் ஒரு சேர முன்னோக்கும் வாய்ப்பு இருந்தது. கஅபாவின் ருக்னுல் யமானீ மற்றும் ஹஜருல் அஸ்வத் ஆகிய இரு மூலைகளுக்கு மத்தியில் தொழுவார்கள். அப்போது கஅபா அவர்களுக்கு முன் இருக்கும் அதே வேளையில், பைத்துல் மக்திஸையும் முன்னோக்கிவந்தார்கள்.
பின்னர் நபி (ஸல்) அவர்கள் (மக்காவிலிருந்து) மதீனாவுக்கு நாடு துறந்து சென்றபோது ஒரே நேரத்தில் இரண்டையும் ஒருசேர முன்னோக்கித் தொழ முடியவில்லை. எனவே, பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறு நபி (ஸல்) அவர்களுக்கு அல்லாஹ்  உத்தரவிட்டான். இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் பெரும்பாலான அறிஞர்களும் இவ்வாறே கூறியுள்ளார்கள்.
ஆக, நபி (ஸல்) அவர்கள் பைத்துல் மக்திஸை (மட்டும்) முன்னோக்கித் தொழுத நிகழ்வானது, அவர்கள் நாடு துறந்து மதீனாவுக்கு வந்த பிறகு நடந்ததாகும். இந்நிலை பத்துக்கும் மேற்பட்ட மாதங்கள் நீடித்தது. அப்போதெல்லாம் நபி (ஸல்) அவர்கள், இப்ராஹீம் (அலை) அவர்களின் "கிப்லா"(வாகிய கஅபா)வை நோக்கித் தாம் திருப்பப்பட வேண்டுமென அடிக்கடிப் பிரார்த்தனை செய்துகொண்டும், பணிந்து வேண்டிக்கொண்டும் இருந்தார்கள். அவர்களின் வேண்டுதல் ஏற்கப்பட்டது.
தொன்மையான இறையில்லம் கஅபாவை முன்னோக்குமாறு அவர்களுக்குக் கட்டளையிடப்பட்டது. உடனே மக்களுக்குச் சொற்பொழிவு நிகழ்த்திய அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், அந்தச் செய்தியை மக்களிடம் தெரிவித்தார்கள்.
கஅபாவை முன்னோக்கி முதன்முதலில் நபி (ஸல்) அவர்கள் நிறைவேற்றியது அஸ்ர் தொழுகையாகும். இத்தகவல் ஸஹீஹுல் புகாரீ மற்றும் ஸஹீஹ்  முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது.
கிப்லா மாற்றம் தொடர்பான இறையுத்தரவானது, நபி (ஸல்) அவர்கள் லுஹ் ர் தொழுகையில் இரண்டு ரக்அத்கள் தொழுது முடித்(து இன்னும் இரு ரக்அத்கள் மீதியிருந்)த நிலையில்தான் அருளப்பெற்றது எனக் குர்ஆன் விரிவுரையாளர்களில் பலர் கூறியுள்ளனர்.
இது பனூ சலிமா கோத்திரத்தாரின் பள்ளிவாசலில் நடைபெற்றது. இதனால் அந்தப் பள்ளிவாசலுக்கு, "மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்" (இரண்டு கிப்லா பள்ளிவாசல்) எனப் பெயர் சூட்டப்பெற்றது. ஆனால், குபாவாசிகளுக்கு (கிப்லா மாற்றம் குறித்த) இந்தச் செய்தி மறுநாள் ஃபஜ்ர் தொழுகை நேரம்வரை கிடைக்கவில்லை. இதற்குப் பின்வரும் ஹதீஸ் சான்றாகும்:
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: குபாவில் மக்கள் ஃபஜ்ர் தொழுதுகொண்டிருந்தனர். அப்போது அவர்களிடம் ஒருவர் வந்து, "கடந்த இரவில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களுக்கு ஒரு வசனம் அருளப்பெற்றது. கஅபாவை முன்னோக்குமாறு (அந்த வசனத்தில்) உத்தரவிடப்பட்டிருந்தது. எனவே, நீங்களும் கஅபாவை முன்னோக்குங்கள்" என்றார்.
உடனே (பைத்துல் மக்திஸ் இருக்கும் திசையான) ஷாம் (சிரியா) நாட்டை முன்னோக்கித் தொழுதுகொண்டிருந்த அவர்கள், கஅபாவை நோக்கித் திரும்பினார்கள்.

மதியீனர்களின் கேள்வி 
---------------------------
இந்தக் "கிப்லா" மாற்றம் நிகழ்ந்தபோது நயவஞ்கமும் சந்தேகமும் குடிகொண்ட சிலருக்கும், யூத இறைமறுப்பாளர்களுக்கும் ஐயமும் தடுமாற்றமும் ஏற்பட்டன.
அப்போது, "ஏற்கெனவே இருந்த அவர்களது கிப்லாவிலிருந்து அவர்களைத் திருப்பியது எது?" என்று அவர்கள் கேட்டனர். அதாவது "இவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சில நேரங்களில் அதை முன்னோக்குகின்றனர்; சில நேரங்களில் இதை முன்னோக்குகின்றனரே?" என்று கேட்டனர்.
"கிழக்கும் மேற்கும் அல்லாஹ் வுக்கே உரியன. தான் நாடுகின்றவரை அல்லாஹ்  நேர்வழியில் செலுத்துவான் என்று (நபியே) கூறுவீராக!" என்ற தொடர் அவர்களுக்குப் பதிலாகும்.
அதாவது ஆணையிடல், தீர்மானித்தல், மாற்றுதல் ஆகிய அனைத்தும் அல்லாஹ் வின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை ஆகும். எனவே, "நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ் வின் முகம் உள்ளது" (2:115).
அதாவது அல்லாஹ் வின் கட்டளைகளுக்குக் கீழ்ப்படிவதில்தான் எல்லாம் அடங்கியுள்ளது. எத்திசையை முன்னோக்குமாறு அல்லாஹ்  நமக்குக் கட்டளையிடுகின்றானோ அத்திசையை முன்னோக்குவதுதான் கீழ்ப்படிதல் ஆகும். ஒரே நாளில் பல திசைகளை முன்னோக்குமாறு அவன் கட்டளையிட்டாலும், அவனுடைய அடிமைகள் நாம். அதை ஏற்கத்தான் வேண்டும்.
இறைவனின் அடியாரும் தூதருமாகிய முஹம்மத் (ஸல்) அவர்களுக்கும் அவர்கள் தம் சமுதாயத்தாருக்கும் அல்லாஹ் விடம் தனி முக்கியத்துவம் உண்டு. அதனால்தான் அவர்களுக்கு அல்லாஹ்  இப்ராஹீம் (அலை) அவர்களின் "கிப்லா"விற்கு வழிகாட்டினான்.
இந்தப் பூமியிலுள்ள இறையாலயங்களில் மிகச் சிறந்த ஆலயமான கஅபாவை நோக்கி அவர்களை முன்னோக்கவைத்தான். அது இறைத்தோழர் இப்ராஹீம் (அலை) அவர்களால் கட்டப்பட்டது என்பதே இதற்குக் காரணமாகும். இதையே, "கிழக்கும் மேற்கும் அல்லாஹ் வுக்கே உரியன. தான் நாடுபவரை அல்லாஹ்  நேர்வழியில் செலுத்துகிறான்" என்று அல்லாஹ்  கூறினான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: வேதக்காரர்கள் நம் மீது வெள்ளிக்கிழமை விஷயத்தில் பொறாமை கொள்வதைப் போன்று வேறெதற்காகவும் பொறாமை கொள்வதில்லை. வெள்ளிக்கிழமையை அவர்கள் தவறவிட்ட நிலையில் அல்லாஹ்  நமக்கு அதை வழங்கினான்.
அதைப் போன்றே, "கிப்லா"(வாகிய கஅபா) விஷயத்திலும் (அவர்கள் நம்மீது பொறாமைப்படுகின்றனர்). அந்தக் கிப்லாவையும் அவர்கள் தவறவிட்ட நிலையில் அல்லாஹ்  நமக்கு அதை வழங்கினான். அதைப் போன்றே, (கூட்டுத் தொழுகையின்போது) இமாமுக்குப் பின்னால் நாம் "ஆமீன்" கூறும் விஷயத்திலும் (அவர்கள் நம்மீது பொறாமைப்படுகின்றனர்).

நடுநிலைச் சமுதாயம் 
--------------------------
அடுத்த வசனத்தில் (143), "இவ்வாறே உங்களை நாம் நடுநிலைச் சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்குச் சான்று பகர்வோராகவும், (நம்) தூதர், உங்களுக்குச் சான்று பகருபவராகவும் திகழ வேண்டும் என்பதே இதற்குக் காரணம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது இப்ராஹீம் (அலை) அவர்களுடைய "கிப்லா"வை உங்களுக்காக நாம் தேர்ந்தெடுத்து, அதை நோக்கி உங்களை நாம் திருப்பியுள்ளதற்குக் காரணம், சிறந்த சமுதாயமாக உங்களை ஆக்க வேண்டும் என்பதே. இதனால் மறுமையில் நீங்கள் மற்றச் சமுதாயத்தார் அனைவருக்கும் சாட்சியாளர்களாகத் திகழ்வீர்கள். அப்போது மக்கள் அனைவரும் உங்களுடைய மகத்துவத்தை ஒப்புக்கொள்வார்கள்.
இங்கு "நடுநிலைச் சமுதாயம்" என்பதைக் குறிக்க "உம்மத்தன் வஸ(த்)தன்" எனும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பெற்றுள்ளது. இதற்கு "நடுநிலைச் சமுதாயம்" என்பதே சொற்பொருளாகும். இங்கு அதற்குச் "சிறந்த சமுதாயம்" அல்லது "உன்னதமான சமுதாயம்" என்று பொருள்.
"குறைஷியர், அரபுகளிலேயே ஊராலும் பரம்பரையாலும் சிறந்தவர்கள் ஆவர்" என்பதில் "சிறந்தவர்கள்" என்பதைக் குறிக்க "அவ்சத்" எனும் சொல்லே பயன்படுத்தப்படுவதுண்டு.
அவ்வாறே "அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் தம் குலத்தாரில் சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள்" என்பதைக் குறிக்க, "வசத்" எனும் சொல்லே பயன்படுத்தப்படுகிறது.
இந்த வகையில்தான், "சிறந்த தொழுகை" என்பதைக் குறிக்க, "அஸ்ஸலாத்துல் உஸ்தா" என்று கூறப்படுகிறது. இது அஸ்ர் தொழுகையைக் குறிக்கும்.
ஆக, முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹ்  சிறந்த சமுதாயமாக ஆக்கி, முழுமையான விதிமுறைகளையும், நேர்த்தியான நடைமுறைகளையும், தெளிவான வழிமுறைகளையும் வழங்கிச் சிறப்பித்துள்ளான்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவன் உங்களைத் தேர்ந்தெடுத்தான். மார்க்க (விஷய)த்தில் உங்கள்மீது அவன் எந்தச் சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. உங்கள் தந்தை இப்ராஹீமின் மார்க்கத்தை(யே பின்பற்றுங்கள்). அவன்தான் இ(ந்த வேதத்)திலும் இதற்கு முன்னுள்ள (வேதத்)திலும் உங்களுக்கு "முஸ்லிம்கள்" என்று பெயர் சூட்டினான். ஏனெனில், (நம்) தூதர் (மறுமையில்) உங்களுக்குச் சாட்சியாளராகத் திகழ்வார். நீங்கள் மற்ற மக்களுக்குச் சாட்சியாளர்களாகத் திகழ்வீர்கள். (22:78)
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மறுமை நாளில் நூஹ்  (அலை) அவர்கள் அழைக்கப்பட்டு, "நீங்கள் (இறைச்செய்தியை உங்கள் சமுதாயத்தாருக்கு) எடுத்துரைத்தீர்களா?" என்று வினவப்படுவார்கள்.
அதற்கு, "ஆம், (எடுத்துரைத்துவிட்டேன்)" என்று அவர்கள் (பதில்) கூறுவார்கள். பிறகு அவர்களுடைய சமுதாயத்தார் அழைக்கப்படுவார்கள். அவர்களிடம், "இவர் உங்களுக்கு (இறைச்செய்தியை) எடுத்துரைத்தாரா?" என்று கேட்கப்படும். அதற்கு, "(இல்லை;) எங்களிடம் எச்சரிக்கை விடுப்பவர் வரவில்லை; வேறு யாரும் வரவில்லை" என்று அந்த மக்கள் கூறுவார்கள்.
அப்போது நூஹ்  (அலை) அவர்களிடம், "உங்களுக்காகச் சாட்சியம் சொல்பவர் யார்?" என்று கேட்கப்படும். அதற்கு, "முஹம்மத் (ஸல்) அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தாரும் (எனக்காகச் சாட்சியம் அளிப்பார்கள்)" என்று அவர்கள் கூறுவார்கள்.
இதையே இந்த வசனம் குறிப்பிடுகிறது. -இங்கு "நடுநிலை" (வசத்) என்பதற்கு "நேர்மையான" என்பது பொருளாகும்.- அப்போது, (என் சமுதாயத்தாரான) நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். நூஹ்  (அலை) அவர்கள் (தம் சமுதாயத்தாருக்கு இறைச்செய்தியை) எடுத்துரைத்துவிட்டார்கள் என்று நீங்கள் சாட்சியம் அளிப்பீர்கள். பின்னர் உங்களுக்காக நான் சாட்சியம் அளிப்பேன்.

மறுமையில் சாட்சியம் பகரும் சமுதாயம் 
----------------------------------------------
மற்றோர் அறிவிப்பில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறியுள்ளார்கள்: மறுமை நாளில் ஒரு நபி வருவார். அவருடன் இருவரோ அதைவிட அதிகமானவர்கயோ இருப்பார்கள். அப்போது அவருடைய சமூகத்தார் அழைக்கப்பட்டு, "இவர் உங்களுக்கு (இறைச்செய்தியை) எடுத்துரைத்தாரா?" என்று அவர்களிடம் வினவப்படும்.
அதற்கு, "இல்லை" என்று அந்த மக்கள் பதிலளிப்பார்கள். பிறகு அந்த நபியிடம், "நீர் உம்முடைய சமுதாயத்தாருக்கு (இறைச்செய்தியை) எடுத்துரைத்தீரா?" என்று கேட்கப்படும். அதற்கு, "ஆம், (எடுத்துரைத்தேன்)" என்று அவர் பதிலளிப்பார்.
அப்போது, "உங்களுக்காகச் சாட்சியம் கூறுவோர் யாரும் உள்ளனரா?" என்று அவரிடம் கேட்கப்படும். அதற்கு, "முஹம்மத் (ஸல்) அவர்களும் அவர்களுடைய சமுதாயத்தாரும் (எனக்காகச் சாட்சியம் கூறுவார்கள்)" என்று கூறுவார்.
அப்போது முஹம்மத் (ஸல்) அவர்களும் அவர்களின் சமுதாயத்தாரும் அழைக்கப்படுவார்கள். "இந்த நபி தம்முடைய சமுதாயத்தாருக்கு (இறைச்செய்தியை) எடுத்துரைத்தாரா?" என்று அவர்களிடம் கேட்கப்படும்.
அதற்கு, "ஆம், (எடுத்துரைத்தார்)" என அவர்கள் பதிலளிப்பார்கள். "அது உங்களுக்கு எப்படித் தெரியும்?" என்று அவர்களிடம் கேட்கப்படும். அதற்கு, "எங்களுடைய நபி (முஹம்மத் (ஸல்) அவர்கள்) எங்களிடம் வந்து, இறைத்தூதர்கள் யாவரும் (தத்தம்) சமுதாயத்தாருக்கு (இறைச்செய்தியை) எடுத்துரைத்தனர் என்று எங்களுக்குச் சொன்னார்கள்" என அவர்கள் கூறுவார்கள்.
இதையே, "இவ்வாறே உங்களை நடுநிலைச் சமுதாயமாகவும் ஆக்கினோம். நீங்கள் (மறுமையில்) மக்களுக் குச்சாட்சியம் கூறுவோராகவும், (நம்) தூதர் உங்களுக்குச் சாட்சியம் கூறுபவராகவும் திகழ வேண்டும் என்பதே இதற்குக் காரணம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: மறுமை நாளில் நானும் என் சமுதாயத்தாரும் மற்றெல்லா மக்களையும்விட உயரமான ஒரு குன்றின் மீது இருப்போம். அப்போது, மக்கள் அனைவரும் நம்முடைய சமுதாயத்தில் ஒருவராக இருக்க வேண்டுமென்றே விரும்புவார்கள். தம்முடைய சமுதாயத்தாரால் மறுக்கப்பட்ட ஒவ்வொரு நபிக்காகவும், அவர் தம்முடைய இறைவனின் தூதுச் செய்தியை (தம் சமுதாயத்தாரிடம்) எடுத்துரைத்துவிட்டார் என்று நாம் சாட்சியம் கூறுவோம்.
அடுத்து "தம் குதிகால் வழியாகத் திரும்பிச் செல்வோரிலிருந்து இத்தூதரைப் பின்பற்றுபவர்களை அடையாளம் காண்பதற்காகவே, ஏற்கெனவே நீர் முன்னோக்கிய கிப்லாவை (தொழும் திசையாக) ஆக்கியிருந்தோம்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது முஹம்மதே! ஆரம்பத்தில் பைத்துல் மக்திஸை முன்னோக்குமாறும், பின்னர் அதை விடுத்து கஅபாவை முன்னோக்குமாறும் உமக்குக் கட்டளையிட்டோம். இதற்குக் காரணம், தம் குதிகால்கள் வழியாகத் திரும்பிச் செல்வோரின், அதாவது மதம் மாறிச் செல்வோரின் நிலையும், உங்களைப் பின்பற்றி, உங்களுக்குக் கட்டுப்பட்டு, நீங்கள் எதை முன்னோக்குகிறீர்கயோ அதை உங்களுடன் சேர்ந்து முன்னோக்கக்கூடியவர்களின் நிலையும் வெளிப்பட வேண்டும் என்பதுதான்.

யாருக்கு இது பாரம்?  
---------------------------
"அல்லாஹ்  யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கிறது". அதாவது பைத்துல் மக்திஸிலிருந்து கஅபாவை நோக்கி கிப்லாவை மாற்றிய இச்செயலானது, மனத்தளவில் ஒரு பெரும் விஷயம்தான்.
என்றாலும், யாருக்கு அல்லாஹ்  நேர்வழி காட்டினானோ, அவருக்கு இது பாரமாகத் தோன்றாது. அவர் இறைத்தூதர் (முஹம்மத்-ஸல்) அவர்களை உறுதியாக நம்பி, அவர்கள் கொண்டுவந்த அனைத்தும் உண்மையானவை; அவற்றில் எந்தச் சந்தேகமும் கிடையாது என்பதை ஏற்று, அல்லாஹ்  தான் நாடியதை செய்து முடிப்பான்; தன் அடியார்களுக்குத் தான் நாடியவற்றைச் சட்டமாக்கவும், தான் நாடியவற்றை மாற்றியமைக்கவும் அவனுக்கு உரிமையுண்டு; இவையனைத்திலும் தீர்க்கமான ஞானமும் முழுமையான சான்றும் அவனிடமே உண்டு என்று உறுதியாக நம்புவார்.
ஆனால், யாருடைய உள்ளங்களில் நோய் குடிகொண்டுள்ளதோ அவர்களுக்கு இது பாரமாகவே தோன்றும். அவர்களைப் பொறுத்தமட்டில் ஏதேனும் ஒன்று நடந்தாலே போதும்; உடனே அது அவர்களுக்குச் சந்தேகத்தைத்தான் கிளறும். ஆனால், இறைநம்பிக்கை கொண்டவர்களுக்கோ இதைப் போன்ற சூழலில் உறுதிப்பாடும் நம்பிக்கையும் மேன்மேலும் வலுப்பெறவே செய்யும்.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்: (இறைவனிடமிருந்து) ஓர் அத்தியாயம் அருளப்பெற்றால், "இது உங்களில் யாருக்கு இறைநம்பிக்கையை அதிகமாக்கியது?" என்று (கேலியாகக்) கேட்போரும் அவர்களில் உள்ளனர். யார் இறைநம்பிக்கை கொண்டார்கயோ அவர்களுக்கு அது இறைநம்பிக்கையை அதிகமாக்கவே செய்யும். அவர்கள் (அது குறித்து) மகிழ்ச்சி அடைவார்கள்.
ஆனால், யாருடைய உள்ளங்களில் (சந்தேக) நோய் உள்ளதோ அவர்களுக்கு (ஏற்கெனவே உள்ள) அவர்களது அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அதிகமாக்கும். (9:124,125)
இ(வ்வேதமான)து, இறைநம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும், நோய் நிவாரணியாகவும் உள்ளது என்று (நபியே!) கூறுவீராக! ஆனால், யார் இறைநம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களின் செவிகளில் அடைப்பு உள்ளது. அவர்க(ளின் கண்க)ளுக்கு அது மறைந்ததுமாகும். (41:44)
இறைநம்பிக்கையாளர்களுக்கு அருளாகவும் நிவாரணியாகவும் உள்ளதை நாம் குர்ஆனில் அருளியுள்யோம். ஆனால், (தமக்குத் தாமே) அநீதி இழைத்துக்கொண்டோருக்கு அது இழப்பைத் தவிர வேறெதையும் அதிகமாக்காது. (17:82)
இதனால்தான், "கிப்லா" விஷயத்தில் இறைத்தூதர் (ஸல்) அவர்களை ஏற்று, அவர்களைப் பின்பற்றி, சந்தேகமோ ஐயமோ கொள்ளாமல், அல்லாஹ்  உத்தரவிட்ட திசையை நோக்கித் தொழுவதில் நிலைத்து நின்றவர்கள் நபித்தோழர்களில் முன்னோடிகளாகத் திகழ்ந்தார்கள்.
முஹாஜிர்கள் (மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு துறந்து சென்றவர்கள்), அன்சாரிகள் (மதீனா முஸ்லிம்கள்) ஆகியோரில் (இறைநம்பிக்கை கொள்வதில்) முந்திக்கொண்ட முன்னோர்கள் அனைவருமே (பைத்துல் மக்திஸ், கஅபா ஆகிய) இரு "கிப்லா"க்களையும் முன்னோக்கித் தொழுதுள்ளனர் என்று சிலர் கூறுகிறார்கள்.

முற்றிலும் அடிபணிந்த மேன்மக்கள் 
---------------------------------------
இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கள் "குபா" பள்ளிவாசலில் அதிகாலைத் தொழுகை (சுப்ஹு) தொழுதுகொண்டிருந்தனர். அப்போது ஒருவர் வந்து, "நபி (ஸல்) அவர்களுக்கு (நேற்றிரவு) ஒரு வசனம் அருளப்பெற்றது. அதில் கஅபாவை முன்னோக்க வேண்டுமென அவர்களுக்குக் கட்டளையிடப்பட்டது. எனவே, நீங்கள் கஅபாவை முன்னோக்குங்கள்" என்று சொன்னார்.
உடனே (பைத்துல் மக்திஸை நோக்கித் தொழுதுகொண்டிருந்த) அம்மக்கள், கஅபாவை முன்னோக்கினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில், "(அந்த நபித்தோழர் அவ்வாறு கூறியபோது) மக்கள் "ருகூஉ"வில் (குனிதல்) இருந்தனர். (அவர் சொன்னதைக் கேட்டதும்) அதே நிலையில் கஅபாவின் பக்கம் திரும்பினார்கள்" என்று இடம்பெற்றுள்ளது.
இது, நபித்தோழர்கள் எவ்வாறு அல்லாஹ் வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முற்றிலும் வழிப்பட்டு நடந்தனர் என்பதையும், அல்லாஹ் வின் ஆணைகளை அவர்கள் எவ்வாறு முழுமையாக சிரமேற்கொண்டனர் என்பதையும் காட்டுகிறது. அவர்களை அல்லாஹ்  திருப்தி கொள்வானாக!
அடுத்து "அல்லாஹ்  உங்கள் நம்பிக்கையைப் பாழ்படுத்தப்போவதில்லை" என்று இந்த வசனம் கூறுகிறது. அதாவது இதற்கு முன்னர் பைத்துல் மக்திஸை நோக்கி நீங்கள் நிறைவேற்றிய தொழுகைகளை அல்லாஹ்  வீணாக்கமாட்டான். அவற்றுக்கு உரிய பிரதிபலன் எதுவும் அல்லாஹ் விடம் வீணாகிவிடாது.
பராஉ (ரலி) அவர்கள் கூறியதாவது: பைத்துல் மக்திஸை முன்னோக்கித் தொழுதுவந்த ஒரு குழுவினர் (அந்தக் காலகட்டத்திலேயே) இறந்துபோயிருந்தனர். எனவே, "பைத்துல் மக்திஸை முன்னோக்கி அவர்கள் தொழுத தொழுகைகளின் நிலை என்னவாகுமோ?" என மக்கள் பேசிக்கொண்டனர். அப்போதுதான் இத்தொடரை அல்லாஹ்  அருளினான்.

இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் அளித்த விளக்கமாவது: முந்தைய "கிப்லா" (பைத்துல் மக்திஸ்)மீது நீங்கள் கொண்டிருந்த நம்பிக்கையையும், உங்கள் நபி உண்மையாளர் என ஏற்று, அவர்களைப் பின்பற்றி வேறு கிப்லாவிற்கு (கஅபா) மாறியதையும் அல்லாஹ்  வீணாக்கப்போவதில்லை. அதாவது அவ்விரண்டிற்குமான பலனை உங்களுக்கு அவன் வழங்குவான். அல்லாஹ்  மனிதர்களிடம் அளப்பரிய கருணையாளனும், மிகுந்த பரிவுடையோனும் ஆவான்.

தாய் அன்பைவிட...  
-------------------------
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: முஹம்மத் (ஸல்) அவர்களை அல்லாஹ்  வீணாக்கிவிடமாட்டான். அவர்கள் திரும்பிய திசையில் நீங்கள் திரும்பியதையும் பாழாக்கமாட்டான். அல்லாஹ்  மக்களிடம் அளப்பரிய கருணையாளனும் மிகுந்த பரிவுடையோனும் ஆவான்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (ஹவாஸின் குலத்தைச் சேர்ந்த) சிறைக் கைதிகளில் ஒரு பெண்ணைக் கண்டார்கள். அவள் தன் குழந்தையைத் தொலைத்துவிட்டிருந்தாள். கைதிகளில் எந்தக் குழந்தையை அவள் கண்டாலும் அதை உடனே அள்ளியெடுத்துத் தன் மார்போடு அணைத்துக்கொள்வாள். இப்படியே தன் குழந்தையைத் தேடித் திரிந்தாள். குழந்தை கிடைத்ததும் அதைத் (தூக்கித்) தன்னோடு அணைத்துக்கொண்டு அதற்குப் பாலூட்டினாள்.
அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "இந்தப் பெண் தன் குழந்தையை நெருப்பில் எறிய முடிந்தாலும் எறிவாளா, சொல்லுங்கள்" என்று (தம் தோழர்களிடம்) கேட்டார்கள். அதற்கு அவர்கள், "இல்லை; அல்லாஹ் வின் தூதரே!" என்றனர். அப்போது, "அல்லாஹ் வின் மீதாணையாக! இந்தக் குழந்தையின் மீது இவளுக்குள்ள அன்பைக் காட்டிலும் தன் அடியார்கள் மீது அல்லாஹ்  அதிக அன்புடையோன் ஆவான்" என்று அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்.
